தமிழ்நாடு அரசு 

2009 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009 - 11 . 
(விலை: ரூ . 0. 80 காசு 


டு 


* 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மயே வெல் 


வல்லும் 


எண் 15 ] 


சென்னை, புதன்கிழமை , ஏப்ரல் 22 , 2009 
சித்திரை 9, திருவள்ளுவர் ஆண்டு - 2040 


பகுதி III - பிரிவு 1 (a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


[ அரசாணை (நிலை) எண் 50 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (H1) த் துறை , நாள் : 7 மே 2008 .) 


1970ஆம் ஆண்டு ஒப்பந்தத் தொழிலாளர் ( முறைப்படுத்தல் மற்றும் ஒழிப்பு) சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 37 /1970 ) 35 ஆம் 
பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 22 ஆகஸ்ட் 2001 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழில் 
பாகம் III - பிரிவு 1(a ), 116 மற்றும் 117 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் 
துறையின் SRO A - 51 /2001 ஆம் எண் அறிவிக்கை மற்றும் 3 நவம்பர் 2004 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழில் 
பாகம் III - பிரிவு 1 ( a) , 108 மற்றும் 109 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட SRO A - 45/2004 ஆம் எண் 
அறிவிக்கைகளை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாகவும் , வெளியிடக் கருதப்பட்டுள்ள தமிழ்நாடு 1975 ஆம் ஆண்டு ஒப்பந்தத் 
தொழிலாளர் ( முறைப்படுத்தல் மற்றும் ஒழிப்பு) விதிகளின் பின்வரும் வரைவு திருத்தங்கள் , மேற்சொன்ன சட்டத்தின் 35 ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (1 ) உட்பிரிவில் சொல்லியுள்ளவாறு இதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் 
வெளியிடப்படுகிறது . 


2 . இந்த வரைவு திருத்தங்கள் , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து ஒரு மாதம் முடிவடையும் நாளன்று 
அல்லது அந்நாளுக்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் , மேற்சொன்ன கால அளவிற்குள் எவரிடமிருந்தேனும் 
இது குறித்த மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனும் வரப்பெற்றால் , அதனை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்றும் இதனால் 
அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை சென்னை - 6 இல் உள்ள தொழிலாளர் நல 
ஆணையாளர்மூலமாக அரசுச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச்செயலகம் , சென்னை - 9 
என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவுத் திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , 

( A ) 24 ஆம் விதியின் (1 ) துணை விதியில் , “ ரூ . 50 ” என்ற தொடருக்குப் பதிலாக , " ரூ . 100/- ( ரூபாய் நூறு மட்டும் ) " என்ற 
தொடர் அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ; 


DTP - |||-1(a )(T - Sup) (15 ) 


[ 1 ] | 


( B ) 26 ஆம் விதியில் , (1) மற்றும் (2) துணை விதிகளுக்குப் பதிலாக பின்வரும் துணை விதிகள் அமைத்துக் கொள்ளப்பட 
வேண்டும் . 


அதாவது : 


" (1 ) 7 ஆம் பிரிவின் கீழ் , பதிவுச் சான்றிதழ் பெறுவதற்காக செலுத்தப்பட வேண்டிய கட்டணங்கள் கீழே குறிப்பிடப்பட்டவாறு 
இருக்க வேண்டும் , அவையாவன: 


யாதொரு நாளில் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்படுவதற்கு கருதப்பட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை : 


ரூ . 


200 


400 


1, 000 


( a ) 20 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 
( b ) 20 - க்கு கூடுதலாக ஆனால் 50 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 
( c ) 20 - க்கு கூடுதலாக ஆனால் 100 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 
( d ) 100 - க்கு கூடுதலாக ஆனால் 200 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 
( e ) 200 - க்கு கூடுதலாக ஆனால் 400 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 
(f ) 400 - க்கு அதிகமாக இருக்குமாயின் 


2 ,000 


4 , 000 


6, 000 


( 2 ) 12 ஆம் பிரிவின்கீழ் , உரிமம் பெறுவதற்காக செலுத்தப்பட வேண்டிய கட்டணங்கள் கீழே குறிப்பிடப்பட்டவாறு 
இருக்க வேண்டும் ; அவையாவன: -- 

யாதொரு நாளில் , ஒப்பந்ததாரரால் பணியமர்த்தப்பட்ட தொழிலாளரின் எண்ணிக்கை : 


( a ) 20 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 
( b ) 20 - க்கு கூடுதலாக ஆனால் 50 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 
( c ) 20 - க்கு கூடுதலாக ஆனால் 100 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 
( d ) 100 - க்கு கூடுதலாக ஆனால் 200 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 
( e ) 200 - க்கு கூடுதலாக ஆனால் 400 - க்கு மிகாமல் இருக்குமாயின் 
(f ) 400 - க்கு அதிகமாக இருக்குமாயின் 


300 


400 


500 


( C ) 29 ஆம் விதியின் ( 3) ஆம் துணை விதியில் , கட்டணத்தின் 75 சதவீதம் " என்ற தொடருக்கு பதிலாக " அதே போன்ற " 
என்ற தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் ; மற்றும் 


( D ) 30 ஆம் விதியில் , “ ரூ . 25 / - என்ற தொடருக்குப் பதிலாக “ ரூ . 50 / - ( ரூபாய் ஐம்பது மட்டும் ) ” என்ற 
தொடர் அமைத்துக்கொள்ளப்பட வேண்டும் . 


ரமேஷ்குமார் கன்னா , 

அரசு செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


தி . வைரவசுந்தரம் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் 
மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


